APRIL/MAY 2025 


CLT30 — தமிழ்‌ - 111 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


திருவள்ளுவரின்‌ சிறப்புப்‌ பெயர்களை குறிப்பிடுக. 


நட்பு என்றால்‌ என்ன? 
சிலப்பதிகாரத்தின்‌ மையக்கருத்தை of 
காதை என்றால்‌ என்ன? 
இலம்பகம்‌ பொருள்‌ - தருக. 
சீவகனின்‌ செயல்திறனை குறிப்பிடுக. 
பெரியபுராணம்‌ பொருள்‌ தருக. 

உமறுப்‌ புலவரின்‌ சிறப்புகளை எழுதுக. 
மொழி என்றால்‌ என்ன? 


காப்பியங்கள்‌ பொருள்‌ தருக. 


4925 


11: 


12. 


18. 


14. 


15. 


பகுதி ஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) வான்சிறப்பின்‌ மையக்‌ கருத்தை விளக்குக. 


(ஆ 


(அல்லது) 
) நட்பின்‌ சிறப்பைத்‌ திருவள்ளுவர்‌ வழி விளக்குக. 


(அ) அடைக்கல காதையின்‌ செயல்திறனைப்‌ 


புலப்படுத்துக. 
(அல்லது) 
) மணிமேகலை வலியுறுத்தும்‌ அறக்கருத்தை விவரி. 


(அ) ஏமாங்கத நாட்டின்‌ இயற்கை அமைப்பை விவரி. 


(ஆ 


(அல்லது) 
) மந்தரையின்‌ சூழ்ச்சித்‌ திறனைப்‌ புலப்படுத்துக. 


(அ) மெய்ப்பொருள்‌ நாயனாரின்‌ பக்தி மாண்பை 
விவரி 


(ஆ 


வரி. 


(அல்லது) 
) இயேசுவின்‌ சிலுவைப்‌ பாடுகளை விளக்குக. 


(அ) தன்‌ விவரக்‌ குறிப்பு எழுதும்‌ முறையை 


(ஆ 


எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
(அல்லது) 


கல்லூரி முதல்வருக்கு, விடுப்பு வேண்டி கடிதம்‌ 
எழுதுக. 


2 4925 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ -— (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்கவும்‌. 


வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ பேணல்‌ இவ்வதிகாரத்தின்‌ 
சிறப்புகளைத்‌ தொகுத்து கூறுக. 


மதுரைக்‌ காண்டம்‌ வலியுறுத்தும்‌ கதை பாங்கை விவரி. 
ஏமாங்கத நாட்டின்‌ வர்ணனைகளை விளக்குக. 


பெரியபுராணம்‌ மூலம்‌ வெளிப்படும்‌ பக்தி சிறப்பை 
சுருக்கி எழுதுக. 


காப்பிய இலக்கியங்களை பட்டியலிட்டு விவரிக்கவும்‌. 


3 4925 


